13. கைகளை வைக்குதல்‌ 


1. ஜனங்களை ஆசீர்வதிக்க தமலயின்‌மல்‌ ஈுகக௱ள வக்குதல்‌ 


ஆதி 48: 14. அப்பொழுது இஸ்ரவேல்‌, மனமறிய, தன்‌ வலதுகையை தட்டி, இளையவனாகிய 
எப்பிராயீழடைய தலையின்மேலும்‌, மனாசே மூத்தவனாயிருந்தும்‌, தன்‌ இடது கையை 
மனாசேயுடைய தலையின்மேலும்‌ வைத்தான்‌. 

17. தகப்பன்‌ தன்‌ வலதுகையை எப்பிராயீமுடைய தலையின்மேல்‌ வைத்ததை யோசேப்பு 
கண்டு, அது தனக்குப்‌ பிரியமில்லாதபடியால்‌, எப்பிராயீமுடைய தலையின்மேல்‌ இருந்த தன்‌ 
தகப்பனுடைய கையை மனாசேயினுடைய தலையின்மேல்‌ வைக்கும்படிக்கு எடுத்து: 

18. என்‌ தகப்பனே, அப்படியல்ல, இவன்‌ மூத்தவன்‌, இவனுடைய தலையின்‌ மேல்‌ 
உம்முடைய வலதுகையை வைக்க வேண்டும்‌ என்றான்‌. 

மாற்கு 10: 13. அப்பொழுது, சிறு பிள்ளைகளை அவர்‌ தொடும்படிக்கு அவர்களை 
அவரிடத்தில்‌ கொண்டுவந்தார்கள்‌; கொண்டுவந்தவர்களைச்‌ சீஷர்கள்‌ அதட்டினார்கள்‌. 

16. அவர்களை அணைத்துக்கொண்டு, அவர்கள்‌ மேல்‌ கைகளை வைத்து, அவர்களை 
ஆசீர்வதித்தார்‌. 

குறிப்பு: எபிரெயர்கள்‌ வலது கரத்தின்‌ ஆசீர்வாதத்தை, இடது கரத்தின்‌ ஆசீர்வாதத்தைக்‌ காட்டிலும்‌ 
பெரிதாக எண்ணினார்கள்‌. யாக்கோபு யோசேப்பின்‌ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கையில்‌ வலது கரத்தை 
வீசேசித்தவன்‌ மேல்‌ வைத்ததை நாம்‌ காணலாம்‌. 


11. நியாயத்தீர்ப்பபக்‌ கொடுக்கும்படியாக மக்களை எவக்குதல்‌ 


யாத்‌ 24:11. அவர்‌ இஸ்ரவேல்‌ புதீதிரருடைய அதிபதிகள்மேல்‌ தம்முடைய கையை நட்டவில்லை; 
அவர்கள்‌ தேவனைத்‌ தரிசித்து, பின்பு புசித்துக்‌ குடித்தார்கள்‌. 

லேவி 24:13. அப்பொழுது கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 

14. தூஷித்தவனைப்‌ பாளயத்துக்குப்‌ புறம்பே கொண்டுபோ, கேட்டவர்கள்‌ எல்லாரும்‌ தங்கள்‌ 
கைகளை அவன்‌ தலையின்மேல்‌ வைப்பார்களாக; பின்பு சபையார்‌ எல்லாரும்‌ அவனைக்‌ 
கல்லெறியக்கடவர்கள்‌. 

15. மேலும்‌ நீ இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி: எவனாகிலும்‌ தன்‌ தேவனைத்‌ தூஷித்தால்‌, 
அவன்‌ தன்‌ பாவத்தைச்‌ சுமப்பான்‌. 

16. கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன்‌ கொலைசெய்யப்படவேண்டும்‌; சபையார்‌ 
எல்லாரும்‌ அவனைக்‌ கல்லெறியவேண்டும்‌, பரதேசியானாலும்‌ சுதேசியானாலும்‌ கர்த்தரின்‌ 
நாமத்தைத்‌ தூஷிக்கிறவன்‌ கொலைசெய்யப்படவேண்டும்‌. 

1 தீமோ 5:22. ஓருவன்மேலும்‌ சீக்கிரமாய்க்‌ கைகளை வையாதே; மற்றவர்கள்‌ செய்யும்‌ 
பாவங்களுக்கும்‌ உடன்படாதே; உன்னைச்‌ சுத்தவானாகக்‌ காத்துக்கொள்‌. 


யாத்‌ 29:10. காளையை ஆசரிப்புக்‌ கூடாரத்துக்கு முன்பாகக்‌ கொண்டுவருவாயாக; அப்பொழுது 
ஆரோனும்‌ அவன்‌ குமாரரும்‌ தங்கள்‌ கைகளைக்‌ காளையினுடைய  தலையின்மேல்‌ 
வைக்கக்கடவர்கள்‌. 

15. பின்பு அந்த ஆட்டுக்கடாக்களில்‌ ஒன்றைக்‌ கொண்டுவந்து நிறுத்துவாயாக; அதனுடைய 
தலையின்மேல்‌ ஆரோனும்‌ அவன்‌ குமாரரும்‌ தங்கள்‌ கைகளை வைக்கக்கடவர்கள்‌. 

19. பின்பு மற்ற ஆட்டூக்கடாவையும்‌ கொண்டுவந்து நிறுத்துவாயாக; அதினுடைய தலையின்மேல்‌ 
ஆரோனும்‌ அவன்‌ குமாரரும்‌ தங்கள்‌ கைகளை வைக்கக்கடவர்கள்‌. 


லேவி 1:4. அது தன்‌ பாவநிவிர்த்திக்கென்று அங்கிகரிக்கப்படூம்படி தன்‌ கையை அதின்‌ 
தலையின்மேல்‌ வைத்து, 

லேவி3:2. அவன்‌ தன்‌ பலியின்‌ தலைமேல்‌ தன்‌ கையை வைத்து, ஆசரிப்புக்‌ கூடாரவாசலுக்கு 
முன்பாக அதைக்‌ கொல்லக்கடவன்‌; அப்பொழுது ஆரோனின்‌ குமாரராகிய ஆசாரியர்‌ அதின்‌ 
இரத்தத்தைப்‌ பலிபீடத்தின்மேல்‌ சுற்றிலும்‌ தெளிக்கக்கடவர்கள்‌. 

8. தன்‌ பலியின்‌ தலைமேல்‌ தன்‌ கையை வைத்து, ஆசரிப்புக்கூடாரத்துக்கு முன்பாக அதைக்‌ 
கொல்லக்கடவன்‌; அப்பொழுது ஆரோனின்‌ குமாரர்‌ அதின்‌ இரத்தத்தைப்‌ பலிபீடத்தின்மேல்‌ 
சுற்றிலும்‌ தெளிக்கக்கடவர்கள்‌. 

13. அதின்‌ தலைமேல்‌ தன்‌ கையை வைத்து, ஆசரிப்புக்‌ கூடாரத்துக்கு முன்பாக அதைக்‌ 
கொல்லக்கடவன்‌; அப்பொழுது ஆரோனின்‌ குமாரர்‌ அதின்‌ இரத்தத்தைப்‌ பலிபீடத்தின்மேல்‌ 
சுற்றிலும்‌ தெளிக்கக்கடவர்கள்‌. 

லேவி 4:4. அவன்‌ அந்தக்‌ காளையை ஆசரிப்புக்‌ கூடாரவாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
கொண்டுவந்து, அதின்‌ தலைமேல்‌ தன்‌ கையை வைத்து, கர்த்தருடைய சந்நிதியில்‌ அதைக்‌ 
கொல்லக்கடவன்‌. 

15. சபையின்‌ மூப்பர்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ தங்கள்‌ கைகளை அதின்‌ தலைமேல்‌ 
வைக்கக்கடவர்கள்‌; பின்பு கர்த்தருடைய சந்நிதியில்‌ அந்தக்‌ காளையைக்‌ கொல்ல வேண்டும்‌. 
24. அந்தக்‌ கடாவின்‌ தலைமேல்‌ தன்‌ கையை வைத்து, கர்த்தருடைய சந்நிதியில்‌ சர்வாங்க 
தகனபலி கொல்லப்படும்‌ இடத்தில்‌ அதைக்‌ கொல்லக்கடவன்‌; இது பாவநிவாரணபலி. 


29. பாவுநிவாரணபலியின்‌ தலைமேல்‌ தன்‌ கையை வைத்து, சர்வாங்க தகனபலியிடூம்‌ இடத்தில்‌ 
அந்தப்‌ பாவநிவாரணபலியைக்‌ கொல்லக்கடவன்‌. 


33. அந்தப்‌ பாவுநிவாரணபலியின்‌ தலைமேல்‌ தன்‌ கையை வைத்து, சர்வாங்க தகனபலி 
கொல்லப்படும்‌ இடத்தில்‌ அதைப்‌ பாவநிவாரண பலியாகக்‌ கொல்லக்கடவன்‌. 

லேவி 8:14. பாவநிவாரண பலிக்கான காளையைக்‌ கொண்டூவந்தான்‌; அதீனுடைய 
தலையின்மேல்‌ ஆரோனும்‌ அவன்‌ குமாரரும்‌ தங்கள்‌ கைகளை வைத்தார்கள்‌; 

18. பின்பு அவன்‌ சர்வாங்க தகனபலிக்கு ஆட்டூக்கடாவைக்‌ கொண்டுவந்தான்‌; அதின்‌ 
தலைமேல்‌ ஆரோனும்‌ அவன்‌ குமாரரு.ம்‌ தங்கள்‌ கைகளை வைத்தார்கள்‌. 

22. பின்பு பிரதிஷ்டைப்படுத்துவதற்குரிய மற்ற ஆட்டுக்கடாவைக்‌ கொண்டுவந்தான்‌; அதின்‌ 
தலையின்மேல்‌ ஆரோனும்‌ அவன்‌ குமாரரும்‌ தங்கள்‌ கைகளை வைத்தார்கள்‌. 

லேவி 16:21. அதின்‌ தலையின்மேல்‌ ஆரோன்‌ தன்‌ இரண்டு கைகளையும்‌ வைத்து, அதின்மேல்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும்‌ அவர்களுடைய எல்லாப்‌ 
பாவங்களினாலும்‌ உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும்‌ அறிக்கையிட்டு, 
அவைகளை  வெள்ளாட்டுக்கடாவினுடைய தலையின்மேல்‌ சுமத்தி, அதை அதற்கான 
ஆள்வசமாய்‌ வனாந்தரத்துக்கு அனுப்பிவிடக்கடவன்‌. 

எண்‌ 8:12. அதன்பின்‌ லேவியர்‌ தங்கள்‌ கைகளைக்‌ காளைகளுடைய தலையின்மேல்‌ 
வைப்பார்களாக; பின்பு நீ லேவியருக்காகப்‌ பாவநிவிர்த்தி செய்யும்பொருட்டு, கர்த்தருக்கு 
அவைகளில்‌ ஒன்றைப்‌ பாவநிவாரண பலியாகவும்‌, மற்றொன்றைச்‌ சர்வாங்க தகனபலியாகவும்‌ 
செலுத்தி, 


IV. குணமாக்கும்படியாக ௱கக௱ள வவக்குதல்‌ 
IV. 1. சர்ரசுகம்‌ 


2 இராஜா 4:34. கிட்டேபோய்‌, தன்‌ வாய்‌ பிள்ளையின்‌ வாயின்மேலும்‌, தன்‌ கண்கள்‌ அவன்‌ 
கண்களின்மேலும்‌, தன்‌ உள்ளங்கைகள்‌ அவன்‌ உள்ளங்கைகளின்மேலும்‌ படும்படியாக அவன்மேல்‌ 
குப்புறப்‌ படூத்துக்கொண்டான்‌; அப்பொழுது பிள்ளையின்‌ உடல்‌ அனல்கொண்டது. 

35. அவன்‌ எழுந்து, அறைவீட்டில்‌ இங்கும்‌ அங்கும்‌ உலாவி, திரும்பக்கிட்டப்‌ போய்‌ 
அவன்மேல்‌ குப்புறப்படூத்தான்‌; அப்பொழுது அந்தப்‌ பிள்ளை ஏழுதரம்‌ தும்மித்‌ தன்‌ 
கண்களைத்‌ திறந்தான்‌. 

மாற்கு 16:18. சர்ப்பங்களை எடுப்பார்கள்‌; சாவுக்கேதுவான யாதொன்றைக்‌ குடித்தாலும்‌ அது 
அவர்களைச்‌ சேதப்படூத்தாது; வியாதிஸ்தர்மேல்‌ கைகளை வைப்பார்கள்‌, அப்பொழுது அவர்கள்‌ 
சொஸ்தமாவார்கள்‌ என்றார்‌. 


லூக்கா 4:40. சூரியன்‌ அஸ்தமித்தபோது, ஜனங்களெல்லாரும்‌ தங்களுக்குள்ளே பலபல 
வியாதிகளால்‌ வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில்‌ கொண்டூவந்தார்கள்‌. அவர்கள்‌ 
ஒவ்வொருவர்மேலும்‌ அவர்‌ தம்முடைய கைகளை வைத்து, அவர்களைச்‌ சொஸ்தமாக்கினார்‌. 

அப்‌ 3:6. அப்பொழுது பேதுரு: வெள்ளியும்‌ பொன்னும்‌ என்னிடத்திலில்லை; 
என்னிடத்திலுள்ளதை உனக்குத்‌ தருகிறேன்‌; நசரேயனாகிய இயேசுகிறிஸ்துவின்‌ 
நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி; 

7. வலதுகையினால்‌ அவனைப்‌ பிழத்துத்தூக்கிவிட்டான்‌; உடனே அவனுடைய கால்களும்‌ 
கரடுகளும்‌ பெலன்கொண்டது. 


8. அவன்‌ குதித்தெழுந்து நின்று நடந்தான்‌; நடந்து, குதித்து, தேவனைத்‌ துதித்துக்கொண்டு, 
அவர்களுடனேகூடத்‌ தேவாலயத்திற்குள்‌ பிரவேசித்தான்‌. 

அப்‌ 9:12. அனனியா என்னும்‌ பேருள்ள ஒரு மனுஷன்‌ தன்னிடத்தில்‌ வரவும்‌, தான்‌ 
பார்வையடையும்படி தன்மேல்‌ கைவைக்கவும்‌ தரிசனங்கண்டான்‌ என்றார்‌. 

17. அப்பொழுது அனனியா போய்‌, வீட்டுக்குள்‌ பிரவேசித்து, அவன்மேல்‌ கையை வைத்து: 
சகோதரனாகிய சவுலே, நீ வந்தவழியிலே உனக்குத்‌ தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர்‌, நீ 
பார்வையடையும்படிக்கும்‌ பரிசுத்தஆவியினாலே நிரப்பப்படூம்படிக்கும்‌ என்னை அனுப்பினார்‌ 
என்றான்‌. 

அப்‌ 28:8. புபிலியுவினுடைய தகப்பன்‌ ஜுரத்தினாலும்‌ இரத்தபேதியினாலும்‌ வருத்தப்பட்டுக்‌ 
கிடந்தான்‌; பவுல்‌ அவனிடத்திற்குப்‌ போய்‌ ஜெபம்பண்ணி, அவண்‌ மேல்‌ கைகளை வைத்து, 
அவனைக்‌ குணமாக்கினான்‌. 


IV. 1. 1. கிறிஸ்துவின்‌ குணமாக்கும்‌ கரங்கள்‌ 


மத்‌ 8:2. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன்‌ வந்து அவரைப்‌ பணிந்து: ஆண்டவரே! உமக்குச்‌ 
சித்தமானால்‌, என்னைச்‌ சுத்தமாக்க உம்மால்‌ ஆகும்‌ என்றான்‌. 

3. இயேசு தமது கையை நீட்டி அவனைத்‌ தொட்டு: எனக்குச்‌ சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார்‌. 
உடனே குஷ்டரோகம்‌ நீங்கி அவன்‌ சுத்தமானான்‌. 

மத்‌ 8:14. இயேசு பேதுருவின்‌ வீட்டிலே வந்து, அவன்‌ மாமி ஜுரமாய்க்‌ கிடக்கிறதைக்‌ 
கண்டார்‌. 

15. அவர்‌ அவள்‌ கையைத்‌ தொட்டவுடனே ஜுரம்‌ அவளைவிட்டு நீங்கிற்று; அவள்‌ எழுந்திருந்து, 
அவர்களுக்குப்‌ பணிவிடை செய்தாள்‌. 

மத்‌ 9:18. அவர்‌ இவைகளை அவர்களுக்குச்‌ சொல்லிக்கொண்டிருக்கையில்‌, தலைவன்‌ 
ஒருவன்‌ வந்து அவரைப்‌ பணிந்து: என்‌ மகள்‌ இப்பொழுதுதான்‌ மரித்துப்போனாள்‌; ஆகிலும்‌, 
நர்‌ வுந்து அவள்மேல்‌ உமது கையை வையும்‌, அப்பொழுது பிழைப்பாள்‌ என்றான்‌. 

25. ஜனங்கள்‌ வெளியே துரத்தப்பட்ட பின்பு, அவர்‌ உள்ளே பிரவேசித்து, அந்தச்‌ 
சிறுபெண்ணின்‌ கையைப்‌ பிடித்தார்‌; உடனே அவள்‌ எழுந்திருந்தாள்‌. 

மத்‌ 9:27. இயேசு அவ்விடம்‌ விட்டுப்‌ போகையில்‌, இரண்டு குருடர்‌ அவர்‌ பின்னே சென்று: 
தாவீதின்‌ குமாரனே, எங்களுக்கு இரங்கும்‌ என்று கூப்பிட்டார்கள்‌. 

28. அவர்‌ வீட்டிற்கு வந்தபின்பு, அந்தக்‌ குருடர்‌ அவரிடத்தில்‌ வந்தார்கள்‌. இயேசு அவர்களை 
நோக்கி: இதைச்‌ செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார்‌. 
அதற்கு அவர்கள்‌: ஆம்‌ விசுவாசிக்கிறோம்‌, ஆண்டவரே! என்றார்கள்‌. 

29. அப்பொழுது, அவர்களுடைய கண்களை அவர்‌ தொட்டு: உங்கள்‌ விசுவாசத்தின்படி 
உங்களுக்கு ஆகக்கடவது என்றார்‌. 

30. உடனே அவர்களுடைய கண்கள்‌ திறக்கப்பட்டது. இதை ஒருவரும்‌ அறியாதபடிக்கு 
எச்சரிக்கையாயிருங்கள்‌ என்று இயேசு அவர்களுக்குக்‌ கண்டிப்பாய்க்‌ கட்டளையிட்டார்‌. 

மத்‌ 20:30. அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த இரண்டு குருடர்‌, இயேசு அவ்வழியே 
வருகிறார்‌ என்று கேள்விப்பட்ட: ஆண்டவரே, தாவீதின்‌ குமாரனே, எங்களுக்கு இரங்கும்‌ 
என்று கூப்பிட்டார்கள்‌. 

31. அவர்கள்‌ பேசாதிருக்கும்படி ஜனங்கள்‌ அவர்களை அதட்டினார்கள்‌. அவர்களோ: 
ஆண்டவரே, தாவீதின்‌ குமாரனே, எங்களுக்கு இரங்கும்‌ என்று அதிகமாய்க்‌ கூப்பிட்டார்கள்‌. 


32. இயேசு நின்று, அவர்களைத்‌ தம்மிடத்தில்‌ அழைத்து: நான்‌ உங்களுக்கு என்ன 
செய்யவேண்டும்‌ என்றிருக்கிறீர்கள்‌ என்றார்‌. 

33. அதற்கு அவர்கள்‌: ஆண்டவரே, எங்கள்‌ கண்களைத்‌ திறக்கவேண்டும்‌ என்றார்கள்‌. 

34. இயேசு மனதுருகி, அவர்கள்‌ கண்களைத்‌ தொட்டார்‌; உடனே அவர்கள்‌ பார்வையடைந்து, 
அவருக்குப்‌ பின்சென்றார்கள்‌. 

மாற்கு 6:5. அங்கே அவர்‌ கில நோயாளிகள்மேல்‌ கைகளை வைத்து, அவர்களைக்‌ 
குணமாக்கினதேயன்றி, வேறாரு அற்புதமும்‌ செய்யக்கூடாமல்‌, 

மாற்கு 7:32. அங்கே கொன்னைவாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில்‌ கொண்டுவந்து. 
அவர்‌ தமது கையை அவன்மேல்‌ வைக்கும்படி வேண்டிக்கொண்டார்கள்‌. 

33. அப்பொழுது, அவர்‌ அவனை ஜனக்கூட்டத்தை விட்டுத்‌ தனியே அழைத்துக்கொண்டூபோய்‌ 
தம்முடைய விரல்களை அவன்‌ காதுகளில்‌ வைத்து, உமிழ்ந்து, அவனுடைய நாவைத்‌ தொட்டு; 
34. வானத்தை அண்ணார்ந்துபார்த்து, பெருமூச்சுவிட்டு: எப்பத்தா என்றார்‌; அதற்குத்‌ 
திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம்‌. 

35. உடனே அவனுடைய செவிகள்‌ திறக்கப்பட்ட, அவனுடைய நாவின்‌ கட்டும்‌ அவிழ்ந்து, 
அவன்‌ செவ்வையாய்ப்‌ பேசினான்‌. 

மாற்கு 8:22. பின்பு அவர்‌ பெத்சாயிதா ஊருக்கு வந்தார்‌; அப்பொழுது ஒரு குருடனை 
அவரிடத்தில்‌ கொண்டு வந்து, அவனைத்‌ தொடும்படி அவரை வேண்டிக்கொண்டார்கள்‌. 

23. அவர்‌ குருடனுடைய கையைப்‌ பிடித்து, அவனைக்‌ கிராமத்துக்கு வெளியே 
அழைத்துக்கொண்டுபோய்‌, அவன்‌ கண்களில்‌ உமிழ்ந்து, அவன்மேல்‌ கைகளை வைத்து: 
எதையாகிலும்‌ காண்கிறாயா என்று கேட்டார்‌. 

24. அவன்‌ ஏறிட்டுப்‌ பார்த்து: நடக்கிற மனுஷரை மரங்களைப்போலக்‌ காண்கிறேன்‌ என்றான்‌. 
25. பின்பு அவர்‌ மறுபடியும்‌ அவன்‌ கணகளின்மேல்‌ கைகளை வைத்து, அவனை ஏறிட்டுப்‌ 
பார்க்கும்படி செய்தார்‌; அப்பொழுது அவன்‌ சொஸ்தமடைந்து, யாவரையும்‌ தெளிவாய்க்‌ 
கண்டான்‌. 

லூக்கா 4:40. சூரியன்‌ அஸ்தமித்தபோது, ஜனங்களெல்லாரும்‌ தங்களுக்குள்ளே பலபல 
வியாதிகளால்‌ வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில்‌ கொண்டுவந்தார்கள்‌. அவர்கள்‌ 
ஒவ்வொருவர்மேலும்‌ அவர்‌ தம்முடைய கைகளை வைத்து, அவர்களைச்‌ சொஸ்தமாக்கினார்‌. 
லூக்கா 7:14. கிட்டவந்து, படையைத்‌ தொட்டார்‌; அதைச்‌ சுமந்தவர்கள்‌ நின்றார்கள்‌; 
அப்பொழுது அவர்‌: வாலிபனே, எழுந்திரு என்று உனக்குச்‌ சொல்லுகிறேன்‌ என்றார்‌. 

15. மரித்தவன்‌ எழுந்து உட்கார்ந்து, பேசத்தொடங்கினான்‌. அவனை அவன்‌ தாயினிடத்தில்‌ 
ஒப்புவித்தார்‌. 


லூக்கா 13:11. அப்பொழுது பதினெட்டு வருஷமாய்க்‌ பலவீனப்படுத்தும்‌ ஆவியைக்‌ கொண்ட 
ஒரு ஸ்திரீ அங்கேயிருந்தாள்‌. அவள்‌ எவ்வளவும்‌ நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள்‌. 


12. இயேசு அவளைக்‌ கண்டூ, தம்மிடத்தில்‌ அழைத்து: ஸ்திரீயே, உன்‌ பலவீனத்தினின்று 
விடுதலையாக்கப்பட்டாய்‌ என்று சொல்லி, 


13. அவள்மேல்‌ தமது கைகளை வைத்தார்‌; உடனே அவள்‌ நிமிர்ந்து, தேவனை 
மகிமைப்படுத்தினாள்‌. 


லூக்கா 22:50. அந்தப்படியே அவர்களில்‌ ஒருவன்‌ பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை 
வலதுகாதற வெட்டினான்‌. 


51. அப்பொழுது இயேசு: இம்மட்டில்‌ நிறுத்துங்கள்‌ என்று சொல்லி, அவனுடைய 
காதைத்தொட்டு, அவனைச்‌ சொஸ்தப்படுத்தினார்‌. 


1.2. ஆவிக்குரிய சுகம்‌ 


சங்‌ 139:5. முற்புறத்திலும்‌ பிற்புறத்திலும்‌ நர்‌ என்னை நெருக்கி, உமது கரத்தை என்மேல்‌ 
வைக்கிறார்‌, 

தானி 10:10. இதோ, ஒருவன்‌ கை என்னைத்‌ தொட்டு, என்‌ முழங்கால்களும்‌ என்‌ 
உள்ளங்கைகளும்‌ தரையை ஊன்றியிருக்க என்னைத்‌ தூக்கிவைத்தது. 


11. அவன்‌ என்னை நோக்கி: பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான்‌ இப்போது 
உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன்‌ ஆதலால்‌, நான்‌ உனக்குச்‌ சொல்லும்‌ 
வார்த்தைகளின்பேரில்‌ நீ கவனமாயிருந்து, கால்‌ ஊன்றி நில்‌ என்றான்‌; இந்த வார்த்தையை 
அவன்‌ என்னிடத்தில்‌ சொல்லுகையில்‌ நடுக்கத்தோடே எழுந்து நினறேன்‌. 

18. அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன்‌ திரும்ப என்னைத்‌ தொட்டு, என்னைத்‌ திடப்படுத்தி, 

19. பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்குச்‌ சமாதானமுண்டாவதாக, திடங்கொள்‌, 
திடங்கொள்‌ என்றான்‌; இப்படி அவன்‌ என்னோடே பேசுகையில்‌ நான்‌ திடங்கொண்டு அவனை 
நோக்கி: என்‌ ஆண்டவன்‌ பேசுவாராக; என்னைத்‌ திடப்படுத்தினீரே என்றேன்‌. 

வெளி 1:17. நான்‌ அவரைக்‌ கண்டபோது செத்தவனைப்போல அவருடைய 
பாதத்தில்விழுந்தேன்‌; அப்பொழுது அவர்‌ தம்முடைய வலதுகரத்தை என்மேல்வைத்து, என்னை 
நோக்கி: பயப்படாதே, நான்‌ முந்தினவரும்‌ பிந்தினவரும்‌, உயிருள்ளவருமாயிருக்கிறேன்‌; 


v . ஆவிக்குரிய வரங்களை பகிர்ந்தளித்தலும்‌ அனல்முட்டுதலும்‌ 


அப்‌ 8:16. அவர்கள்‌ பரிசுத்தஆவியைப்‌ பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம்பண்ணி, 
17. அவர்கள்மேல்‌ கைகளை வைத்தார்கள்‌, அப்பொழுது அவர்கள்‌ பரிசுத்தஆவியைப்‌ 
பெற்றார்கள்‌. 

18. அப்போஸ்தலர்‌ தங்கள்‌ கைகளை அவர்கள்மேல்‌ வைத்ததினால்‌ பரிசுத்தஆவி 
தந்தருளப்படுகிறதைச்‌ சீமோன்‌ கண்டபோது, அவர்களிடத்தில்‌ பணத்தைக்‌ கொண்டுவந்து: 

19. நான்‌ எவன்மேல்‌ என்‌ கைகளை வைக்கிறேனோ, அவன்‌ பரிசுத்தஆவியைப்‌ 
பெறத்தக்கதாக எனக்கும்‌ இந்த அதிகாரத்தைக்‌ கொடுக்கவேண்டும்‌ என்றான்‌. 


அப்‌ 19: 6. அல்லாமலும்‌ பவுல்‌ அவர்கள்மேல்‌ கைகளை வைத்தபோது, பரிசுத்தஆவி 
அவர்கள்மேல்‌ வந்தார்‌; அப்பொழுது அவர்கள்‌ அந்நியயாஷைகளைப்‌ பேசித்தீர்கதரிசனஞ்‌ 
சொன்னார்கள்‌. 

ரோமர்‌ 1:10. நீங்கள்‌ ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்குக்‌ 
கொடுக்கும்படிக்கும்‌, 

11. உங்களிலும்‌ என்னிலுமுள்ள விசுவாசத்தினால்‌ உங்களோடேகூட நானும்‌ 
ஆறுதலடையும்படிக்கும்‌, உங்களைக்‌ காண வாஞ்சையாயிருக்கிறபடியினாலே, 


1 தீமோ 4:14. மூப்பராகிய சங்கத்தார்‌ உன்மேல்‌ கைகளை வைத்தபோது தீர்க்கதரிசனத்தினால்‌ 
உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தைப்பற்றி அசதியாயிராதே. 

2 தீமோ 1:6. இதினிமித்தமாக, தான்‌ உன்மேல்‌ என்‌ கைகளை வைத்ததினால்‌ உனக்கு உண்டான 
தேவவரத்தை நீ அனல்மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன்‌. 


371. வி8சசித்த காரியங்களுக்காக ஏற்படுத்த (அதிகாரங்களப்‌ பகிர்ந்தளிக்க) 


எண்‌ 27:18. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: ஆவியைப்‌ பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா 
என்னும்‌ நூனின்‌ குமாரனை நீ தெரிந்துகொண்டு, அவன்மேல்‌ உன்‌ கையை வைத்து, 

19. அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும்‌ சபையனைத்திற்கும்‌ முன்பாக நிறுத்தி, 
அவர்கள்‌ கண்களுக்கு முன்பாக அவனுக்குக்‌ கட்டளைகொடுத்து, 

20. இஸ்ரவேல்‌ புத்திரராகிய சபையார்‌ எல்லாரும்‌ அவனுக்குக்‌ கீழ்ப்படியும்படிக்கு, உன்‌ 
கனத்தில்‌ கொஞ்சம்‌ அவனுக்குக்‌ கொடு. 

21. அவன்‌ ஆசாரியனாகிய எலெயாசாருக்கு முன்பாக நிற்கக்கடவன்‌; அவனிமித்தம்‌ அந்த 
ஆசாரியன்‌ கர்த்தருடைய சந்நிதானத்தில்‌ வந்து, ஊரீம்‌ என்னும்‌ நியாயத்தினாலே 
ஆலோசனை கேட்கக்கடவன்‌; அவருடைய கட்டளையின்படியே, அவனும்‌ அவனோடேகூட 
இஸ்ரவேல்‌ புத்திரராகிய சபையார்‌ எல்லாரும்‌ போகவும்‌ அவருடைய கட்டளையின்படியே 
வரவும்‌ வேண்டியது என்றார்‌. 

22. மோசே தனக்குக்‌ கர்த்தர்‌ கட்டளையிட்டபடியே யோசுவாவை அழைத்துக்கொண்டுபோய்‌, 
அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும்‌ சபையனைத்திற்கும்‌ முன்பாக நிறுத்தி, 


23. அவன்மேல்‌ தன்‌ கைகளை வைத்து, கர்த்தர்‌ தனக்குச்‌ சொன்னபடியே அவனுக்குக்‌ 
கட்டளைகொடுத்தான்‌. 


உபா 34:9. மோசே நூனின்‌ குமாரனாகிய டேோயோசுவாவின்மேல்‌ தன்‌ கைகளை வைத்தபடியினால்‌ 
அவன்‌ ஞானத்தின்‌ ஆவியினால்‌ நிறையப்பட்டான்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அவனுக்குக்‌ 
கீழ்ப்படிந்து, கர்த்தர்‌ மோசேக்குக்‌ கட்டளையிட்டபடியே செய்தார்கள்‌. 


2 இராஜா 13:14. அவன்‌ நாட்களில்‌ எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய்க்‌ கிடந்தான்‌; 
அப்பொழுது இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யோவாஸ்‌ அவனிடத்துக்குப்போய்‌, அவன்மேல்‌ 
விழுந்து, அழுது: என்‌ தகப்பனே, என்‌ தகப்பனே, இஸ்ரவேலுக்கு இரதமும்‌ 
குதிரைவீரருமாயிருந்தவரே என்றான்‌. 

15. எலிசா அவனைப்‌ பார்த்து: வில்லையும்‌ அம்புகளையும்‌ பிடியும்‌ என்றான்‌; அப்படியே 
வில்லையும்‌ அம்புகளையும்‌ பிடித்துக்கொண்டான்‌. 


16. அப்பொழுது அவன்‌ இஸ்ரவேலின்‌ ராஜாவை நோக்கி: உம்முடைய கையை வில்லின்மேல்‌ 
வையும்‌ என்றான்‌; அவன்‌ தன்‌ கையை வைத்தபோது, எலிசா தன்‌ கைகளை ராஜூவுடைய 
கைகள்மேல்‌ வைத்து: 

17. கிழக்கே இருக்கிற ஜன்னலைத்‌ திறவும்‌ என்றான்‌; அவன்‌ அதைத்‌ திறந்தபோது, எலிசா: 
எய்யும்‌ என்றான்‌; இவன்‌ எய்தபோது, அவன்‌: அது கர்த்தருடைய ரட்சிப்பின்‌ அம்பும்‌, 
சீரியரினின்று விடுதலையாக்கும்‌ ரட்சிப்பின்‌ அம்புமானது; நீர்‌ ஆப்பெக்கிலே சீரியரைத்‌ தீர 
முறிய அடிப்பீர்‌ என்றான்‌. 

18. பின்பு அம்புகளைப்‌ பிடியும்‌ என்றான்‌; அவைகளைப்‌ பிடித்தான்‌. அப்பொழுது அவன்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜாவை நோக்கி: தரையிலே அடியும்‌ என்றான்‌; அவன்‌ மூன்றுதரம்‌ அடித்து 
நின்றான்‌. 

19. அப்பொழுது தேவனுடைய மனுஷன்‌ அவன்மேல்‌ கோபமாகி: நீர்‌ ஐந்து ஆறுவிசை 
அடித்தீரானால்‌, அப்பொழுது சீரியரைத்‌ தீர முறிய அடிப்பீர்‌; இப்பொழுதோ சீரியரை 
மூன்றுவிசைமாத்திரம்‌ முறிய அடிப்பீர்‌ என்றான்‌. 

அப்‌ 6:3. ஆதலால்‌ சகோதரரே, பரிசுத்தஆவியும்‌ ஞானமும்‌ நிறைந்து, நற்சாட்சி பெற்றிருக்கிற 
ஏழுபேரை உங்களில்‌ தெரிந்துகொள்ளுங்கள்‌; அவர்களை இந்த வேலைக்காக 
ஏற்படுத்துவோம்‌. 

4. நாங்களோ ஜெபம்பண்ணுவதிலும்‌ தேவவசனத்தைப்‌ போதிக்கிற ஊழியத்திலும்‌ 
இடைவிடாமல்‌ தரித்திருப்போம்‌ என்றார்கள்‌. 


5. இந்த யோசனை சபையாரெல்லாருக்கும்‌ பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும்‌ 
பரிசுத்தஆவியும்‌ நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும்‌, பிலிப்பையும்‌, பிரொகோரையும்‌, 
நிக்கானோரையும்‌, தீமோனையும்‌, பர்மெனாவையும்‌, யூதமார்க்கத்தமைந்தவனான 
அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கொலாவையும்‌ தெரிந்துகொண்டு, 

6. அவர்களை அப்போஸ்தலருக்குமுன்பாக நிறுத்தினார்கள்‌. இவர்கள்‌ ஜெபம்பண்ணி, 
அவர்கள்மேல்‌ கைகளை வைத்தார்கள்‌. 


VIL. பிரதிஷ்டை செய்ய 


யாத்‌ 28:41. உன்‌ சகோதரனாகிய ஆரோனும்‌ அவனோடேகூட அவன்‌ குமாரரும்‌ எனக்கு 
ஆசாரிய ஊழியம்‌ செய்யும்படிக்கு, நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி, 
அவர்களை அபிஷேகஞ்செய்து, அவர்களைப்‌ பிரதிஷ்டைபண்ணி, அவர்களைப்‌ 
பரிசுத்தப்படூுத்துவாயாக. 


யாத்‌ 29:20. அப்பொழுது அந்தக்‌ கடாவை அடித்து, அதின்‌ இரத்தத்தில்‌ கொஞ்சம்‌ எடுத்து, 
ஆரோனின்‌ வலதுகாது மடலிலும்‌, அவன்‌ குமாரரின்‌ வலதுகாது மடலிலும்‌, அவர்கள்‌ 
வலதுகையின்‌ பெருவிரலிலும்‌, அவர்கள்‌ வலதுகாலின்‌ பெருவிரலிலும்‌ இட்டு, மற்ற 
இரத்தத்தைப்‌ பலிபீடத்தின்மேல்‌ சுற்றிலும்‌ தெளித்து, 

21. பலிபீடத்தின்மேலிருக்கும்‌ இரத்தத்திலும்‌ அபிஷேகதைலத்திலும்‌ கொஞ்சம்‌ எடுத்து, 
ஆரோனும்‌ அவன்‌ வஸ்திரங்களும்‌ அவனுடைய குமாரரும்‌ அவர்களுடைய வஸ்திரங்களும்‌ 
பரிசுத்தமாக்கப்படும்படி, அவன்மேலும்‌ அவன்‌ வஸ்திரங்கள்மேலும்‌ அவனுடைய குமாரர்‌ 
மேலும்‌ அவர்களுடைய வஸ்திரங்கள்‌ மேலும்‌ தெளிப்பாயாக. 


யாத்‌ 29:29-46. ஆரோனின்‌ பரிசுத்த வஸ்திரங்கள்‌, அவனுக்குப்பின்‌, அவனுடைய குமாரரைச்‌ 
சேரும்‌; அவர்கள்‌ அவைகளை உடுத்திக்கொண்டு, அபிஷேகம்பண்ணப்பட்டூப்‌ 
பிரதிஷ்டையாக்கப்படுவார்கள்‌. (மேலும்‌ படிக்க) 

யாத்‌ 30:30. ஆரோனும்‌ அவன்‌ குமாரரும்‌ எனக்கு ஆசாரிய ஊழியம்‌ செய்யும்படிக்கு, நீ 
அவர்களை அபிஷேகம்பண்ணி, அவர்களைப்‌ பரிசுத்தப்படுத்துவாயாக. 

லேவி 7:37. சர்வாங்க தகனபலிக்கும்‌ போஜனபலிக்கும்‌ பாவநிவாரண பலிக்கும்‌ குற்றறிவாரண 
பலிக்கும்‌ பிரதிஷ்டை பலிகளுக்கும்‌ சமாதான பலிகளுக்கும்‌ அடுத்த பிரமாணம்‌ இதுவே. 
லேவி 8:18. பின்பு அவன்‌ சர்வாங்க தகனபலிக்கு ஆட்டூக்கடாவைக்‌ கொண்டுவந்தான்‌; அதின்‌ 
தலைமேல்‌ ஆரோனும்‌ அவன்‌ குமாரரும்‌ தங்கள்‌ கைகளை வைத்தார்கள்‌. 

22. பின்பு பிரதிஷ்டைப்படுத்துவதற்குரிய மற்ற ஆட்டுக்கடாவைக்‌ கொண்டுவந்தான்‌; அதின்‌ 
தலையின்மேல்‌ ஆரோனும்‌ அவன்‌ குமாரரும்‌ தங்கள்‌ கைகளை வைத்தார்கள்‌. 

30. மோசே அபிஷேகதைலத்திலும்‌, பலிபீடத்தின்மேலிருந்த இரத்தத்திலும்‌ கொஞ்சம்‌ எடுத்து, 
ஆரோன்மேலும்‌ அவன்‌ வஸ்திரங்கள்மேலும்‌, அவன்‌ குமாரர்மேலும்‌, அவர்கள்‌ 
வஸ்திரங்கள்மேலும்‌ தெளித்து, ஆரோனையும்‌ அவன்‌ வஸ்திரங்களையும்‌, அவன்‌ 
குமாரரையும்‌, அவன்‌ குமாரரின்‌ வஸ்திரங்களையும்‌ பரிசுத்தப்படுத்தினான்‌. 

லேவி 16:32. அபிஷேகம்‌ பெற்றவனும்‌, தன்‌ தகப்பன்‌ பட்டத்திற்கு வந்து ஆசாரிய 


ஊழியஞ்செய்யப்‌ பிரதிஷ்டைபண்ணப்பட்டவனுமாகிய ஆசாரியனே பாவநிவிர்த்தி 
செய்யக்கடவன்‌. அவன்‌ பரிசுத்த வஸ்திரங்களாகிய சணல்நூல்‌ வஸ்திரங்களை 
உடூத்திக்கொண்டு, 

லேவி 21:10. தன்‌ சகோதரருக்குள்ளே பிரதான ஆசாரியனாக தன்‌ சிரசில்‌ அபிஷேகத்தைலம்‌ 
வார்க்கப்பட்டவனும்‌, அவனுக்குரிய வஸ்திரங்களைத்‌ தரிக்கும்படி பிரதிஷ்டை 


பண்ணப்பட்டவனுமாயிருக்கிறவன்‌ எவனோ, அவன்‌ தன்‌ பாகையை எடுக்காமலும்‌, தன்‌ 
வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்கொள்ளாமலும்‌, 

12. பரிசுத்த ஸ்தத்திலிருந்து புறப்படாமலும்‌, தன்‌ தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தைப்‌ 
பரிசுத்தக்‌ குலைச்சலாக்காமலும்‌ இருப்பானாக; அவனுடைய தேவனின்‌ அபிஷேகதைலம்‌ என்னும்‌ 
திரீடம்‌ அவன்மேல்‌ இருக்கறதே; நான்‌ கர்த்தர்‌. 

எண்‌ 3:3. ஆசாரிய ஊழியம்செய்கிறதற்கு அவனால்‌ பிரதிஷ்டை செய்யப்பட்டு அபிஷேகம்பெற்ற 
ஆசாரியரான ஆரோனுடைய குமாரரின்‌ நாமங்கள்‌ இவைகளே. 


4. நாதாபும்‌ அபியூவும்‌ சீனாய்‌ வனாந்தரத்தில்‌ அந்நிய அக்கினியைக்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ கொண்டுவந்தபோது, கர்த்தருடைய சந்நிதியில்‌ மரித்துப்போனார்கள்‌; 
அவர்களுக்குப்‌ பிள்ளைகள்‌ இல்லை; எலெயாசாரும்‌ இத்தாமாருமே தங்கள்‌ தகப்பனாகிய 
ஆரோனுக்கு முன்பாக ஆசாரிய ஊழியம்‌ செய்தார்கள்‌ 

எண்‌ 8: 10. நீ லேவியரைக்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ வரப்பண்ணினபோது, இஸ்ரவேல்‌ புத்துரர்‌ 
தங்கள்‌ கைகளை லேவியர்மேல்‌ வைக்கக்கடவர்கள்‌. 

11. லேவியர்‌ கர்த்தருக்குரிய பணிவிடை செய்யும்பொருட்டு, ஆரோன்‌ அவர்களை இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ காணிக்கையாகக்‌ கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டப்படும்‌ காணிக்கையாய்‌ 
நிறுத்தக்கடவன்‌. 

12. அதன்பின்‌ லேவியர்‌ தங்கள்‌ கைகளைக்‌ காளைகளுடைய தலையின்மேல்‌ வைப்பரர்களாக; 
பின்பு நீ லேவியருக்காகப்‌ பாவநிவிர்த்தி செய்யும்பொருட்டு, கர்த்தருக்கு அவைகளில்‌ 
ஒன்றைப்‌ பாவநிவாரண பலியாகவும்‌, மற்றொன்றைச்‌ சர்வாங்க தகனபலியாகவும்‌ செலுத்தி, 
13. லேவியரை ஆரோனுக்கும்‌ அவன்‌ குமாரனுக்கும்‌ முன்பாக நிறுத்தி, அவர்களைக்‌ 
கர்த்தருக்கு அசைவாட்டப்படும்‌ காணிக்கையாக்கி, 

14. இப்படி நீ லேவியரை இஸ்ரவேல்‌ புத்திரரிலிருந்து பிரித்தெடுக்கக்கடவாய்‌; லேவியர்‌ 
என்னுடையவர்களாயிருப்பார்கள்‌. 

15. இப்படி அவர்களைச்‌ சுத்திகரித்து, அவர்களை அசைவாட்டும்‌ காணிக்கையாக்கக்கடவாய்‌; 
அதன்பின்பு லேவியர்‌ ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ பணிவிடை செய்யப்பிரவேசிக்கக்கடவர்கள்‌. 

அப்‌ 13: 2. அவர்கள்‌ கர்த்தருக்கு ஆராதனைசெய்து, உபவாசித்துக்‌ கொண்டிருக்கிறபோது: 
பர்னபாவையும்‌ சவுலையும்‌ நான்‌ அழைத்த ஊழியத்துக்காக அவர்களைப்‌ பிரித்துவிடுங்கள்‌ 
என்று பரிசுத்தஆவியானவர்‌ திருவுளம்பற்றினார்‌. 

3. அப்பொழுது உபவாசித்து ஜெபம்பண்ணி, அவர்கள்மேல்‌ கைகளை வைத்து, அவர்களை 
அனுப்பினார்கள்‌. 


அப்‌ 14:23. அல்லாமலும்‌ அந்தந்தச்‌ சபைகளில்‌ அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி 
வைத்து, உபவாசித்து ஜெபம்பண்ணி, அவர்கள்‌ விசுவாசித்துப்‌ புற்றிக்கொண்ட கர்த்தருக்கு 
அவர்களை ஓப்புவித்தார்கள்‌. 

1தீமோ 1:18. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னைக்குறித்து முன்‌ உண்டான 
தீர்க்கதரிசனங்களின்படியே, நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம்பண்ணும்படி, இந்தக்‌ 
கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன்‌; நீ விசுவாசமும்‌ நல்மனச்சாட்சியும்‌ உடையவனாயிரு. 
தீத்து 1:5. நீ குறைவாயிருக்கிறவைகளை  ஓழுங்குபடுத்தும்படிக்கும்‌, நான்‌ உனக்குக்‌ 
கட்டளையிட்டபடியே, ப்ட்டணங்கள்தோறும்‌ மப்பரை ஏற்படுத்தும்படிக்கும்‌, உன்னைக்‌ 
கீரேத்தாதீவிலே விட்டுவந்தேனே. 


VI. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி 


அப்‌ 8:15. இவர்கள்‌ வந்தபொழுது அவர்களில்‌ ஒருவனும்‌ பரிசுத்தஆவியைப்‌ பெறாமல்‌ 
கர்த்தராகிய இயேசுவின்‌ நாமத்தினாலே ஞானஸ்நானத்தைமாத்திரம்‌ பெற்றிருந்தவர்களாகக்‌ 
கண்டு, 

16. அவர்கள்‌ பரிசுத்தஆவியைப்‌ பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம்பண்ணி, 

17. அவர்கள்மேல்‌ கைகளை வைத்தார்கள்‌, அப்பொழுது அவர்கள்‌ பரிசுத்தஆவியைப்‌ 
பெற்றார்கள்‌. 

அப்‌ 9:17. அப்பொழுது அனனியா போய்‌, வீட்டுக்குள்‌ பிரவேசித்து, அவன்மேல்‌ கையை 
வைத்து: சகோதரனாகிய சவுலே, நீ வந்தவழியிலே உனக்குத்‌ தரிசனமான இயேசுவாகிய 
கர்த்தர்‌, நீ பார்வையடையும்படிக்கும்‌ பரிசுத்தஆவியினாலே நிரப்பப்படூம்படிக்கும்‌ என்னை 
அனுப்பினார்‌ என்றான்‌. 

அப்‌ 19:6. அல்லாமலும்‌ பவுல்‌ அவர்கள்மேல்‌ கைகளை வைத்தபோது, பரிசுத்தஆவி 
அவர்கள்மேல்‌ வந்தார்‌; அப்பொழுது அவர்கள்‌ அந்நியயாஷைகளைப்‌ பேசித்தீர்கதரிசனஞ்‌ 
சொன்னார்கள்‌. 


1X. கிறிஸ்துவின்‌ கரங்கள்‌ 


மத்‌ 9:18. அவர்‌ இவைகளை அவர்களுக்குச்‌ சொல்லிக்கொண்டிருக்கையில்‌, தலைவன்‌ 
ஒருவன்‌ வந்து அவரைப்‌ பணிந்து: என்‌ மகள்‌ இப்பொழுதுதான்‌ மரித்துப்போனாள்‌; ஆகிலும்‌, 
நீர்‌ வந்து அவள்மேல்‌ உமது கையை வையும்‌, அப்பொழுது பிழைப்பாள்‌ என்றான்‌. 

மத்‌ 14:31. உடனே இயேசு கையை நீட்டி அவனைப்‌ பிடித்து: அற்பவிசுவாசியே, ஏன்‌ 
சந்தேகப்பட்டாய்‌ என்றார்‌. 

மாற்‌ 1:41. இயேசு மனதுருகி, கையை நட்டி, அவனதை தொட்டு: எனக்குச்‌ சித்தமுண்டு, 
சுத்தமாகு என்றார்‌. 

லூக்‌ 5:13. அவர்‌ தமது கையை நட்டி அவனைத்‌ தொட்டு: எனக்குச்‌ சித்தமுண்டு, சுத்தமாகு 
என்றார்‌; உடனே குஷ்டரோகம்‌ அவனை விட்டு நீங்கிற்று. 

லூக்கா 24:39. நான்தான்‌ என்று அறியும்படி, என்கைகளையும்‌ என்‌ கால்களையும்‌ பாருங்கள்‌, 
என்னைத்‌ தொட்டுப்பாருங்கள்‌; நீங்கள்‌ காண்கிறபடி, எனக்கு மாம்சமும்‌ எலும்புகளும்‌ 
உண்டாயிருக்கிறதுபோல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி, 

40. தம்முடைய கைகளையும்‌ கால்களையும்‌ அவர்களுக்குக்‌ காண்பித்தார்‌. 

யோவான்‌ 20:20. அவர்‌ இப்படிச்‌ சொல்லித்‌ தம்முடைய கைகளையும்‌ விலாவையும்‌ அவர்களுக்குக்‌ 
காண்பித்தார்‌. சீஷர்கள்‌ கர்த்தரைக்கண்டு சந்தோஷப்பட்டார்கள்‌. 

27. பின்பு அவர்‌ தோமாவை நோக்கி: நீ உன்‌ விரலை இங்கே நீட்டி, என்‌ கைகளைப்பார்‌, 
உன்‌ கையை நீட்டி, என்‌ விலாவிலேபோடு, அவிசுவாசியாயிராமல்‌ விசுவாசியாயிரு என்றார்‌. 
யோவான்‌ 20:25. மற்றச்‌ சீஷர்கள்‌: கர்த்தரைக்‌ கண்டோம்‌ என்று அவனுடனே சொன்னார்கள்‌. 
அதற்கு அவன்‌: அவருடைய கைகளில்‌ ஆணீிகளினாலுண்டான காயத்தை நான்‌ கண்டு, அந்தக்‌ 
காயத்திலே என்விரலையிட்டு, என்‌ கையை அவருடைய விலாவிலே பொட்டாலொழிய 
விசுவாசிக்கமாட்டேன்‌ என்றான்‌. 


வெளி 1:16. தமது வலதுகரத்திலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்திக்கொண்டிருந்தார்‌; அவர்‌ 
வாயிலிருந்து இருபுறமும்‌ கருக்குள்ள பட்டயம்‌ புறப்பட்டது; அவருடைய முகம்வல்லமையாய்ப்‌ 
பிரகாசிக்கிற சூரியனைப்போலிருந்தது. 

வெளி 2:1. எபேசு சபையின்‌ தூதனுக்கு நீ எழுதவேண்டியது என்னவெனில்‌: ஏழு 
நட்சத்திரங்களைக்‌ தம்முடைய வலதுகரத்தில்‌ ஏந்திக்கொண்டு, ஏழு பொன்குத்துவிளக்குகளின்‌ 
மத்தியிலே உலாவிக்கொண்டிருக்கிறவர்‌ சொல்லுகிறதாவது; 


